உ 
சிவமயம்‌ 


திருநரெல்லை 
ஆன்மீகத்‌ திங்களிதழ்‌ 


சிறப்பாசிரியர்‌ : ஸாருளடக்கம்‌ 


சீர்‌ வளர்‌ சீர்‌ 
எமய்யப்ப ஞான தேசிக 


சுவாமிகள்‌ 1.  ஆசிக்கவிதை ௨ 
2. கோயினூர்ப்‌ புராணம்‌ இ: 
ஆசிரியர்‌ குழு : 
காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவன்‌ SY கொளின்‌ ஆதீன 
முனைவர்‌. பேரா. நா. வள்ளி காத்தாகள்‌ வரலாறு 1௦ 
4. சசிவன்ன போதம்‌ 17 


பேரா. நா. சுப்பிரமணியன்‌ 
5. வேதாந்தக்‌ கலைச்‌ 


ஆலோசகர்‌ : சொற்கள்‌ தத்‌ 
பேரா. தமிழாகரர்‌. 
ஓத. முருகசாமி 6. எண்ணத்தில்‌ பூத்த 
வண்ணப்‌ பூக்கள்‌ 27 
பதிப்பாசிரியர்‌ : 
பேரா. ம. கார்மமகம்‌ 7. மடாயை நீகழ்வுகள்‌ 30 


வெளியீடு : 
கேகோவிலூர்‌ மடாலயம்‌ 
கோவிலூர்‌ - 630 307. 
மானகிரி (அஞ்சல்‌), 


(வழி) காரைக்குடி 
சிவகங்கை மாவட்டம்‌ தனி இதழ்‌ ரூ 10.00 


போன்‌ : 04565 - 236846 ஆண்டுச்‌ சந்தா ரூ 100.00 


அச்சிட்டோர்‌ : 

° ட | 
திருமகள்‌ அச்சகம்‌ 
“ஜய சளந்தர்‌”. 

76. ஜவஹர்‌ தெரு, நீயூ டவுன்‌ 
காரைக்குடி - 630 001. 


உ ்‌ 
சிவமயம்‌ 


ஆறை வணக்கம்‌ 
சலதியிடைக்‌ கண்வளரும்‌ சங்கரிதன்‌ தங்கையினைச்‌ 
சரிபாதி மமய்‌ஏற்றிச்‌ சபையில்‌ ஆடும்‌ 
சலசவிழிப்‌ பெண்மயிலைக்‌ கழனிநகர்ப்‌ பொற்றிருவைச்‌ 
சாம்பவியைத்‌ துணைகொண்ட சால்பி னானைச்‌ 
சமரிலெழு கூரர்களைச்‌ சங்கரித்த வேலவனைச்‌ 
சங்கநறுந்‌ தமிழ்த்தலைவன்‌ ஆக்கி வைத்த 
சாம்பசிவன்‌ இடமுறைய வலப்பக்கம்‌ இருந்தரசு 
சாதிக்கும்‌ திருநெல்லை சைவங் காத்தார்‌ 


குலவழியில்‌ வந்துதித்த தலைமணியாம்‌ ஆண்டவரைக்‌ 
கொண்டாடி மகீழ்கின்ற கோவி லூரில்‌ 
குணம்பரவு வேதாந்த வழிகாட்டி நல்லபடி 
குறையில்லா மாதவர்கள்‌ கூட்டம்‌ சேரக்‌ 
குவலயத்தில்‌ தமிழாக்கி மற்றவரும்‌ பயன்‌ பெறவே 
கொடுத்துமடம்‌ நகர்போற்ற ஒன்றுண்‌ டாக்கிக்‌ 
குறையாது அன்னமிடக்‌ கோடியென அடியவர்தம்‌ 
குழாஞ்சேர வைத்தமுத்து ராம லிங்கர்‌ 


முறையாக வேதாந்தம்‌ முன்‌ஓத அமைத்தமட 
முதல்வனென வருகுருவின்‌ பாடல்‌ பெற்ற 

மறையாதி நான்கனுக்கும்‌ முதலான ஞானசக்தி 
மலங்கடிய எழுந்தருளி அருள்பா லிக்கும்‌ 

மாண்பமைநல்‌ தீருநெல்லை மங்கலைதன்‌ பொற்பாத 
மலரிரண்டும்‌ தலைக்கணியாய்க்‌ கருது வோரை 

மகிழ்விக்கும்‌ கழனிநகர்‌ மரகதப்‌பபான்‌ மயிலனையாள்‌ 
மன்றாடி உடனாக மன்ப தையார்‌ 


குறையகல மணிச்சிலம்பு கொஞ்சிவர வந்தமலர்க்‌ 
கோதையிவள்‌ பாதமலர்‌ துதித்த பேர்க்குக்‌ 
கோடானு கோடிநலம்‌ கொடுக்குமிவள்‌ நமதுமனக்‌ 
கோயிலுறை நாயகியாய்க்‌ கொலுவி ருந்தாள்‌ 
குவலயத்து மன்னவர்கள்‌ போற்றுபரா பரையிவளைக்‌ 
கொண்டாடிக்‌ கோடிமுறை வாழ்த்து வாய்நீ 
குடிதழைய அடிவணங்கிக்‌ கும்பிடு அவள்மனது 
குளிர்கின்ற போதெல்லாம்‌ நம்மைக்‌ காப்பாள்‌. 
காப்பியக்‌ கவிஞர்‌ - நற்றமிழ்‌ நாவலர்‌ 
- நா. மீனவன்‌ 


1 திருஷல்லை 


ஆசிக்கவிதை 


சீர்‌ வளர்‌ சீர்‌ ஸய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ 


பீடமிது பீடமிது 
பெருமையுள்ள பீடமிது 
நாடூபுகழ்‌ பீடமிது 
நல்லவர்க்கருள்‌ பீடமிது 
நாடி நல்ல பணி பலவும்‌ 
நல்முறையில்‌ மனிதருடைத்‌ 
தேடிவரும்‌ மனிதருடைத்‌ 
துயரங்கள்‌ தீர்க்குமிது 
ஆதி குரு முதல்வராம்‌ 
ஆண்டவர்‌ பெருந்துறவி 
ஊதி வைத்த அடுப்பின்றும்‌ 
அன்னமிடும்‌ பீடமிது 
ஞானியர்‌ பன்னிருவர்‌ 
நல்லாட்சி செய்தமடம்‌ 
வான்‌ உயர்ந்த வேதாந்தம்‌ 
வாழ்வியலாய்‌ வளர்த்தமடம்‌ 
ஆண்டார்‌ பன்னிருவர்‌ 
அனைவருமே பேரறிஞர்‌ 
வேண்டுவார்க்குப்‌ பேதமின்றி 
வேதாந்தம்‌ விரித்துரைத்தார்‌ 
பன்னிருவர்‌ பேணிவளர்த்த 
பீடமிதில்‌ பதீன்மூன்றாய்‌ 
என்னரும்‌ நல்‌ விதிப்பயனால்‌ 
இங்கிருக்கப்‌ பெற்றேன்‌ யான்‌ 
எப்பிறப்பில்‌ எசய்தவமோ 
இறையிட்ட பிச்சையிதோ 
இப்பிறப்பில்‌ இப்பதவி 
எனக்குற்ற பெரும்புதையல்‌ 


2 திருரல்லை 


நாச்சியப்பர்‌ மகனெனவே 

நான்‌ஆனேன்‌ நல்வினையால்‌ 
மூச்சிருக்கும்‌ வரைக்கும்‌ 

முறைப்படியே பணிசெய்வேன்‌ 
செய்‌ தருமம்‌ தொடர்ந்தென்றும்‌ 

செய்வேன்‌ நான்‌ சிறப்பாக 
உய்பொருள்‌ கல்விக்கூடம்‌ 

வளர்ப்பேன்‌ முடிந்த வரை 
காப்பேன்‌ சொத்தெல்லாம்‌ 

காவல்செய்‌ நல்நாயாய்‌ 
சேர்ப்பேன்‌ புகழ்‌ எல்லாம்‌ 

செம்மலவர்‌ சீரடிக்கே ! 
வீரனுடன்‌ பேரனுமே 

விரிவாக்கம்‌ செய்தமடம்‌ 
பேரன்மகன்‌ நானுமிங்கே 

பெரும்பணிகள்‌ செய்வேனே ! 
இரண்டாண்டு ஒடியது 

இன்னும்‌ துயர்‌ தீர வில்லை 
இருந்தாலும்‌ நடந்தாலும்‌ 

என்னீசன்‌ நினைப்புத்தான்‌ 
அவனருளாலே அவன்தாளை 

அன்புடனே யான்‌ வணங்கி 
கவிஉரைக்க வந்துள்ள 

கவிஞர்‌ பெரு மக்களையே 
அன்புடனே வாழ்த்துகிறேன்‌ 

அவர்‌ கவிக்கு நல்‌ ஆசி 
என்றென்றும்‌ இனிய கவி 

அவர்‌ படைக்க நம்‌ஆசி 
காப்பியக்‌ கவிஞர்‌ 

கவிவலவர்‌ மீனவன்‌ 
பாப்படைக்கப்‌ பிறந்தமகன்‌ 

பாடூதமிழ்‌ வளர்க்குமகன்‌ 


திருஷல்லை 


அருவியெனப்‌ பாடூகவியில்‌ 

அருமையென ஓசை நயம்‌ 
பொருள்‌ நீறை உணர்வோடு 

பொங்குகவி பாடூமகன்‌ 
பாட வந்த நால்வரும்‌ 

பழகுதமிழ்‌ வல்லவர்கள்‌ 
கூடியுள்ள பெருமக்கள்‌ 

கேட்டூவக்கக்‌ கவியுரைப்பார்‌ 
சோதனை முயற்சி 

திருநெல்லை அருளாலே 
சாதனை ஆகட்டும்‌ 

சாதிப்போம்‌ மேன்மேலும்‌ ! 


ஆசீர்வாதம்‌ 


(11.8.2018 கான்றூ கநடிங்புறூத்திருவிமுஈக்‌ 
கவியறங்கில்‌ வாசித்தகுற்‌ 


இ விளம்பரங்கள்‌ வரவேற்கப்ப௫கின்றன 


பின்‌௮ட்டை முழுப்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 1000/- 
அட்டை உள்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 750/- 
நூலின்‌ உள்பக்கம்‌ கட்டணம்‌ ரூ. 500/- 


தொடர்புக்கு - பதிப்பாசிரியர்‌ “திருரெல்லை” 


ஆன்மீக அன்பர்களும்‌ கோவிலூர்‌ மடாலயத்தின்‌ 
நிகழ்வுகளில்‌ ஆர்வம்‌ காண்ட பக்தர்களும்‌ திருணல்லை 
அம்மன்‌ பெயரில்‌ வவளிவரும்‌ ஆன்மீகத்‌ திங்கள்‌ இதழுக்குச்‌ 
சந்தா எசலுத்தி உறுப்பினராகுமாறு வேண்டுகிறோம்‌ 


- பதிப்பாசிரியர்‌ 


கேோயிலூர்ய்‌ புராணம்‌ (ஷதாடர்ச்சி) 
முனைவர்‌. நா. வள்ளி 


சுவேத ராசப்‌ படலம்‌ : 

அகத்திய முனிவர்‌, சைமினி முனிவருக்குச்‌ சுவேதமகாராசாவின்‌ 
கதையை எடுத்துரைத்து, அன்னதானத்தின்‌ சிறப்பை விளக்குகிறார்‌. 
முன்னொரு காலத்து சுவேதன்‌ என்கிற அரசனொருவன்‌ இருந்தான்‌. 
அவனது புத்திரன்‌ பெயரும்‌ சுவேதன்‌ என்பதாகும்‌. சிறந்தவீரனும்‌, 
சிறந்தகல்விமானுமாகிய அவன்‌, மன்னுயிர்களைத்‌ தன்னுயிர்‌ என 
மதித்து, நுண்மதி அமைச்சர்களைத்‌ துணையாகக்‌ கொண்டு, 
சான்றோர்‌ கழ்தர, நீதியோடு அரசாட்சி செய்து கொண்டிருந்தான்‌. 
ஒருநாள்‌ கணிதவல்லுநர்‌ சிலர்‌ அரசனுடைய சாதகத்தை ஆராய்ந்து 
அவனுக்கு ஆயுள்‌ மிகவும்‌ குறைவாக இருப்பதாக எடுத்துரைத்தனர்‌. 


ஒரு தினங்‌ கணிதநூல்‌ உணர்ந்துள்ளார்‌ சிலர்‌ 
கருதுசாதக மடல்‌ கைக்கொண்டு ஓர்ந்தனர்‌ 
பொருவடிவேல நிற்புணரும்‌ ஆயுள்நாள்‌ 
வெருவரும்‌ அற்பமே மேய தென்றார்‌. 


அதைக்கேட்டுத்‌ துணுக்குற்ற மன்னன்‌, பின்‌ தெளிந்து ,தன்மகனுக்கு 
மணிமுடிகட்டி, அரசாட்சியை அவனிடம்‌ ஒப்படைத்துவிட்டூத்‌ தவம்‌ 
செய்வதற்காகத்‌ தண்டகவனத்தைச்‌ சார்ந்தான்‌. 

அவ்வனத்திற்குச்‌ சென்று, கடுமையான தவத்தை 
மேற்கொண்டான்‌. அவனது தவத்தின்‌ வலிமையால்‌ சத்திய 
உலகமாகிய பிரமலோகத்தை அடைந்தான்‌. தெய்வத உருவத்தைப்‌ 
பெற்றான்‌. ஆனால்‌ அங்குச்‌ சென்றும்‌ பசி அவனை வாட்டியது. 
வினைப்‌ பயனால்‌ கொடியபசியால்‌ மன்னன்‌ வருந்தினான்‌. 


“மலரவன்‌ உலகிடை மன்னிவைசியும்‌ 

உலவரும்‌ தெய்வத உருவம்‌ பெற்றும்‌ வெப்பு 
அலர்பசி அவனைவிட்டு அகன்றதில்லையால்‌ 
உலர்தலில்‌ வினைப்பயன்‌ ஒழிக்கலாங்‌ கொலோ” 


5 திருரூல்லை 


பிறையணிந்த பிரானாரின்‌ நெற்றிக்கண்ணில்‌ பிறந்த நெருப்புஅவன்‌ 
வயிற்றில்‌ புகுந்துவிட்டதோ என்னும்படியாக, பசியாகிய நெருப்பு 
அவனை வாட்டியது. 


ஒருநாள்‌ பசி பொறுக்கமாட்டாமல்‌ பதைபதைத்து, விழுந்து 
எவம்புகிறவன்‌ பிரமனை வணங்கி, “ஐயா நான்படூகின்ற மிக்க 
துன்பத்திற்கோர்‌ அளவில்லை. அருந்தவம்‌ இயற்றி நீன்னுலகம்‌ 
அடைந்தும்‌ தெய்வத உருவம்‌ பூண்டும்‌, பசியாகிய இப்பிணி என்னை 
வருத்துகின்றதே. என்‌ செய்வேன்‌” என்று வருந்தினான்‌. அது கேட்ட 
பிரமதேவர்‌, சுவேத மன்னனுடைய வினைப்பயனை எடுத்துச்‌ சொல்லி, 
மன்னவ, மண்ணில்‌ விதையாதது முளையாதன்றோ. நீ பூர்வம்‌ 
பூலோகத்தில்‌ அரசாட்சி செய்கிறபோது, நீ மறையவர்களுக்குச்‌ சிறிதும்‌ 
அன்னதானம்‌ செய்யவில்லை. அன்னதானம்‌ செய்யாத வாழ்வும்‌ ஒரு 
வாழ்வாகுமோ ? அன்றியும்‌ தண்டக வனத்திடை நீ தங்கியிருந்த 
நாட்களில்‌ உன்னைப்பற்றி மட்டுமே சிந்தித்துக்‌ கொண்டிருந்தாய்‌. 
இருப்பினும்‌ நீ செய்த தவத்தின்‌ வலிமையினால்‌ என்னுலகத்தை 
அடைந்தாய்‌. கர்ம பூமியில்‌ அன்னதானம்‌ செய்யாததினாலே 
இப்போது இங்குப்‌ பசியால்‌ வருந்துகிறாய்‌ என்றார்‌. 


“மண்ணில்‌ வித்தாதது முளைத்தல்‌ மாண்பிலை 
அண்ணலே நீ உலகாண்ட நாட்களில்‌ 

எண்ணுமா மறையவர்க்கு அன்னம்‌ ஈந்திலை 
வண்மைசேர்‌ அஃதிலா வாழ்வும்‌ வாழ்க்கையோ” 
“தண்டக வனத்திடைத்‌ தங்கு நாளினும்‌ 

கொண்ட நீன்னுடம்பையே குறித்துப்போற்றினை 
ஒண்தவ வலியின்‌ என்னுலகம்‌ உற்றனை 
கண்டதீவினை யினிப்‌ பசியும்‌ கைக்‌கொண்டாய்‌” 


என்று கூறிய பிரமதேவர்‌ மேலும்‌ மன்னனைப்‌ பார்த்துச்‌ 
சொல்லுகிறார்‌. நீ பூர்வத்தில்‌ எந்த வனத்தில்‌ உன்னுடைய உடம்பை 
விட்டாயோ. அந்த வனத்தில்‌ உன்னுடைய உடல்‌ இருக்கின்றது. நீ அந்த 
வனத்திற்குச்‌ சென்று உன்னுடைய பசிதீரும்‌ பொருட்டு உன்னுடைய 
உடலைப்‌ புசிப்பாயாக என்று கூறிச்சென்றார்‌. 


6 திருஷல்லை 


அதுகேட்டூ வருந்திய சுவேதமன்னன்‌, பின்னர்‌ விமானத்திலே 
ஏறி, அரம்பையர்கள்‌ சாமரம்வீச, மணி மகுடங்கள்‌ முதலியன 
தரித்தவனாய்‌ அவ்வனத்தை அடைந்தான்‌. அவ்வனத்திலே அவன்‌ 
உடல்‌ கிடந்தது. அங்குச்‌ சென்று விமானத்திலிருந்து இழிந்து, தன்‌ 
உடம்பை அறுத்துப்‌ புசித்தான்‌. பிறகு விமானத்தீலேறி பிரமலோகம்‌ 
சென்றான்‌. இவ்வாறாகப்‌ பசிப்பிணி வருத்தியபோதெல்லாம்‌ 
அவ்வனத்தைச்‌ சார்ந்து சார்ந்து, நாய்க்‌ குலம்‌ கவரும்‌ அந்த உடம்பை 
உண்டு உண்ட சென்றான்‌. இப்படியாகத்‌ தினந்தோறும்‌ தன்னுடலை 
உண்டு வந்த போதிலும்‌ அவனது பசியும்‌ அடங்கவில்லை. அவனது 
பிரேத தேகமும்‌ குறையாமல்‌ மேலும்‌ மேலும்‌ விருத்தியடைந்து 
கொண்டிருந்தது. 


இவ்வாறு இருக்கின்றபோது, ஒருசமயம்‌ அந்தத்‌ 
தண்டகவனத்திலிருக்கின்ற தண்டகாசுரன்‌ என்பவன்‌ பின்வரும்‌ 
விளைவை நினையாதவனாய்‌, பிருகுமகா முனிவரின்‌ பெண்ணை 
வலிந்து புணர்ந்தான்‌. அப்பாதகச்‌ செயலைக்‌ கண்டு வெகுண்ட பிருகு 
முனிவர்‌, தன்‌ பெண்ணை மீட்டூக்ககாண்டு இவ்வனம்‌ இனிமேல்‌ 
பாலைவனமாகட்டும்‌ என்று சபித்துவிட்டூச்‌ எசன்றார்‌. அற்றை 
நாள்முதல்‌ அவ்வனத்திலுள்ள மரங்கள்‌ செடிகொடிகள்‌ 
கருகிப்போயின, விலங்குகளும்‌ பறவைகளும்‌ ஒழிந்து போயின. 
முல்லை நிலமாக இருந்த அவ்வனம்‌ பேய்கள்‌ உலவுகின்ற கொடிய 
பாலை நீலமாகீயது. 


தண்டகவனம்‌ இவ்வாறு கொடிய வெஞ்சுரமாகியதால்‌ 
அங்குள்ள குளம்‌ குட்டைகள்‌ நீரற்று ஈரமில்லாமல்‌ இருந்தன. 
கொடியோர்களுடைய நெஞ்சம்‌ ஈரமற்று இருப்பதைப்போல 
இக்கூவல்களும்‌ இருக்கின்றன என்று அவ்வழிச்‌ செல்வோர்‌ எண்ணி, 
தாகமிகுதீயால்‌ பெருமூச்சுவிட்டூ வருந்தினர்‌. 

நடூநிலைத்திணைலயனச்‌ சொல்லப்படும்‌ பாலை நீலத்திலே 
நடுூநிலைப்பூதமான செந்தழல்‌ வீசிற்று. விடையூர்தியனாகீய 
சிவபெருமானின்‌ நெற்றிக்கண்ணால்‌ வெந்தது என்று 
சொல்லும்படியாக அச்சுரம்‌ புல்பூண்டற்று இருந்தது. அறிவற்ற 


7 திருஷல்லை 


தண்டகனுடைய காமத்தீ, அவ்வனத்தைச்‌ சுட்டெரித்தது. இத்தீயை 
யாரே அவிக்க வல்லார்‌ என்று வருந்திக்‌ கொண்டிருந்த வேளையில்‌ 
அகத்திய மாமுனிவர்‌ அவ்வனத்திடைச்‌ சென்றார்‌. அவரது 
அருள்நோக்கம்‌ பட்டவுடனேயே பாலைவனமாக இருந்த தண்டகவனம்‌ 
சோலைவனமாகியது. மரஞ்செடி கொடிகள்‌ எங்கும்‌ தழைத்து 
விலங்குகளும்‌ பறவைகளும்‌ அவ்வனத்திடை முன்பைவிடப்‌ 
பதின்மடங்கு மகிழ்ந்திருந்தன. 


“எங்கணும்‌ பாதவம்‌ எங்கணும்‌ கொடி 
எங்கணும்‌ தளிரிலை எங்கணும்‌ மலர்‌ 
எங்கணும்‌ பசியகாய்‌ எங்கணும்‌ கனி 

எங்கணும்‌ முனிவர்‌ எங்கணும்‌ புனல்‌” 


அகத்திய முனிவர்‌ அக்கானகத்தின்‌ எழிலில்‌ மகிழ்ந்திருக்கையில்‌ ஒரு 
காட்சியைக்‌ கண்டூ அதிசயித்தார்‌. சுவேத மன்னன்‌, விமானத்திலி 
ருந்து இறங்கிவந்து பிணத்தை அதாவது தன்‌ உடலையே உண்ணும்‌ 
காட்சியைக்‌ கண்டு, அவனருகே சென்று இவ்வாறு செய்வதென்ன ? 
என்று வினவினார்‌. அரசனும்‌ துக்கத்தோடூ அகத்திய முனிவரின்‌ 
அடிகளில்‌ விழுந்து அழுது, முனிவரேறே! யான்‌ முன்செய்த தவத்தால்‌ 
தேவத்துவத்தையும்‌ சத்தியலோகத்தையும்‌ அடைந்தேன்‌. இருப்பினும்‌ 
பூர்வத்தில்‌ அரசனாக இருந்தகாலத்தில்‌ மறையவர்களுக்குச்‌ சிறிதும்‌ 
அன்னதானம்‌ அளிக்கவில்லை. அவ்வினை காரணமாகப்‌ 
பிரமலோகத்தீற்கு வந்தும்‌ பசிப்பிணியால்‌ வாடுகின்றேன்‌. பிறகு 
பிரம்மன்‌ கூறியபடி, இவ்வனத்திற்கு வந்து பசி தீரும்‌லபாருட்டூ 
என்னுடைய உடம்பையே தினந்தோறும்‌ தின்று கொண்டிருக்கிறேன்‌. 
தினந்தோறும்‌ உண்டும்‌ என்‌ உடம்பு விருத்தியடைந்து 
கொண்டிருக்கிறது; என்‌ பசியும்‌ தீர்ந்தபாடில்லை, என்னசெய்வது 
என்று அறியாமல்‌ திகைத்திருக்கின்ற வேளையில்‌, முன்‌ செய்த 
தவப்பயனால்‌ நின்னைக்‌ கண்டு தொழும்‌ பேறுபெற்றேன்‌. என்‌ 
துயரைப்‌ போக்கவேண்டும்‌ என்று கூறித்‌ தன்‌ கழுத்திலிருந்து 
முத்துமாலையை எடுத்துக்‌ கொடுத்தான்‌. 


8 திருரூல்லை 


“எத்தவம்‌ முன்நான்‌ இயற்றினன்‌ கொலோ 
உத்தம நீனைத்‌தொழுது உய்யப்‌பெற்றனன்‌ 
அத்த என்று அவன்‌ கழுத்தணிந்த நீத்திலக்‌ 
கொத்தலர்‌ மாலையைக்‌ கொடுத்திட்டானரோ” 


அகத்திய மாமுனிவரும்‌, முத்துமாலை மீது விருப்பமில்லாவிட்டாலும்‌ 
சுவேத மன்னனின்‌ வினைதீரும்‌ பொருட்டுச்‌ சமிவனத்து இறைவனைத்‌ 
தியானித்து, அதனை வாங்கிக்‌கொண்டார்‌. அவர்‌ வாங்கிக்‌ காண்ட 
அளவிலே சுவேத மன்னனின்‌ வினைதீர்ந்தது. அவனுடைய 
பிரேததேகம்‌ நசித்துப்போய்விட்டது. அவனும்‌ அமுதுண்டவன்‌ போலப்‌ 
பசிதீர்ந்து மகிழ்ந்தான்‌. 

“புரிந்து அமுதுண்டவன்போன்‌ மகிழ்ந்தனன்‌; 

திரிந்தனன்‌ ஆடினன்‌ ; செங்கை கூப்பினன்‌; 

பரிந்தனன்‌; பன்முறை பணிந்தெழுந்தனன்‌ 

விரிந்த பேரானந்தம்‌ விராய்த்‌ துதித்தனன்‌” 


அகத்திய முனிவரின்‌ கருணைக்குக்‌ கைமாறு உண்டு 
கொலோ? என்று போற்றி அவரை வணங்கி, அன்னதானத்தின்‌ 
மகிமையை உணர்ந்து, அன்னதானமே எல்லாவற்றுக்கும்‌ 
மேலானதானம்‌, அன்னதானமே அருந்தவம்‌: அன்னதானமே 
கொடூவினைகளை அகற்றும்‌: அன்னதானமே வரமெல்லாம்‌ நல்கும்‌: 
அன்னதானத்தீன்மேல்‌ சிறந்த அறம்‌ பிறிஎதான்றில்லை என்று 
போற்றினான்‌ மன்னன்‌. 

“தானமே அருந்தவம்‌; தானமேமகந்‌ 

தானமே கொடுவினை அனைத்தும்‌ சாய்ப்பது 

தானமே வரமெலா நல்கத்‌ தக்கது 

தானமேல்‌ இலைவயெனப்‌ புகழ்ந்து காற்றினான்‌” 

இவ்வாறு அன்னதானத்தின்‌ மகிமையைப்‌ புகழ்ந்து 
சுவேதமன்னன்‌ அகத்திய முனிவரை வணங்கி விடைபெற்று 
சத்தியலோகம்‌ சென்றடைந்தான்‌. 


தொடரும்‌..... 


9 திருஷல்லை 


கே௱விலூர்‌ அநதீன கர்த்தர்கண்‌ வரலாறு 
காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவ) (தொடர்ச்சி) 


எட்டாம்‌ ஆதீனகர்த்தா 
சீர்‌ வளர்‌ சீர சோமசுந்தர ஞான தேசிகர்‌ 
(947 - 1971) 


கோவிலூரின்‌ ஏழாம்‌ பட்டமாக விளங்கிய மகாதேவ ஞான 
தேசிகர்‌ தாம்‌ பரிபூரணம்‌ அடைவதற்கு முன்‌ நியமித்தபடி சோசுந்தர 
ஞான தேசிகர்‌ கோவிலூரின்‌ எட்டாவது மடாதிபதீயாகப்‌ 
பொறுப்பேற்றார்‌. 


இவர்‌ பள்ளத்தூரில்‌ 1890ஆம்‌ ஆண்டு பிறந்தவர்‌. 
காரைக்குடிக்குத்‌ தத்துப்‌ பிள்ளையாக வந்தவர்‌. அவர்‌ பட்டத்திற்கு வந்த 
ஆண்டு 1947. அடியவர்களுக்குப்‌ பாடம்‌ நடத்தும்‌ போது கம்பீரமாகப்‌ 
பொருள்‌ சொல்லும்‌ ஆற்றல்‌ படைத்தவர்‌. 


இதற்கு முன்‌ சிதம்பரம்‌ கோ.சித. மடாலயத்தின்‌ 
மடாதீபதிகளாக 17 ஆண்டுகள்‌ பொறுப்பில்‌ இருந்தார்கள்‌. அங்குப்‌ பல 
கட்டளைகளை நீறுவினார்‌. எறும்பூர்‌ தத்துவராய சுவாமி ஆலயத்தைப்‌ 
புதுப்பித்துத்‌ திருக்குட நன்னீராட்டும்‌ செய்து வைத்தார்கள்‌. இவராட்சிக்‌ 
காலத்தீல்‌ மடாலயத்தின்‌ மூலமாகப்‌ பல நூல்கள்‌ வெளியிடப்‌ பெற்றன. 


இதுவரை இந்து சமய அறநிலையத்‌ துறையின்‌ கட்டுப்பாட்டில்‌ 
இருந்த கோவிலூர்‌ ஆதீனம்‌ இவராட்சிக்‌ காலத்தில்‌ உயர்நீதி 
மன்றத்தின்‌ ஆணையால்‌ விலக்கிக்‌ கொள்ளப்‌ பற்றது. 

கோவிலூர்‌ சிதம்பரம்‌ எறும்பூர்‌ திருக்களர்‌ பொருள்வைத்த 
சேரி மானா மதுரை ஆகிய பல மடங்களின்‌ தலைவராக இவர்‌ ஒருவரே 
இருந்தார்‌ என்பது குறிப்பிடத்‌ தக்கது. 

1941 இல்‌ பர்மா மலேசியா முதலிய நாடுகளின்மேல்‌ ஜப்பான்‌ 
படையெடுத்த போது நகரத்தார்கள்‌ பெரும்‌ அவதியுற்றனர்‌. 
அப்‌எபாழுது மடத்திற்கு உயிர்‌ நாடிகளாய்‌ இருந்த இனாம்‌ 
கிராமங்களை அரசு எடுத்துக்‌ கொண்டமையால்‌ மடத்தின்‌ வளர்ச்சியில்‌ 
பெரிதும்‌ பாதிப்பு ஏற்பட்டது. 


10 திருஷல்லை 


இவர்‌ தம்முடைய முதுமை நிலையில்‌ மடாலயத்தின்‌ 
சீரமைப்பைக்‌ கருதி அன்பர்‌ பலரின்‌ வேண்டுகோளுக்கு இணங்கத்‌ 
திருவண்ணாமலை ஈசான்ய ஞான தேசிக மடத்தின்‌ தலைவராக 
இருந்த தவத்திரு இராமநாத ஞான தேசிகரை ஒன்பதாம்‌ பட்டமாக 
நியமித்து 1971 ஆம்‌ ஆண்டு சாதாரண மாசி 4 ஆம்‌ நாள்‌ சுவாதீயன்று 
பரிபூரணம்‌ எய்தினார்கள்‌. 


எட்டாம்‌ ஆதீனகர்க்கர்‌ வரலாறு நிறைவுற்றது . 


ஒன்பதாவது ஆதீனகர்த்தர்‌ 
சீர்‌ வளர்‌ சீர்‌ இராமநாத ஞான தேசிகர்‌ 
(1௮47 - 1971) 

கோவிலூர்‌ மடாலயத்தின்‌ எட்டாம்‌ மடாதிபதியாக அருளாட்சி 
செய்து வந்த சோமசுந்தர ஞான தேசிகர்‌ பரிபூரணம்‌ எய்தீயபின்‌ 
அவர்கள்‌ எழுதி வைத்திருந்த ஆவணத்தின்படி திருவண்ணாமலை 
ஆதீனப்‌ பொறுப்பில்‌ இருந்த இராமநாத ஞான தேசிகர்‌ ஒன்பதாம்‌ 
பட்டமாகப்‌ பொறுப்பினை ஏற்றார்கள்‌. 

இராமநாத ஞான தேசிகர்‌ கண்ணாத்தாள்‌ அருளாட்சி புரிந்து 
வரும்‌ நாட்டரசன்‌ கோட்டையில்‌ பிறந்தவர்கள்‌. கவிச்சக்கரவர்த்தீ 
கம்பர்‌ இங்குதான்‌ சமாதியானார்‌. இந்நகரைச்‌ சார்ந்த வேலாயுதம்‌ 
செட்டியார்‌ முத்துக்‌ கருப்பி ஆச்சி செய்த புண்ணியப்‌ பயனாய்ப்‌ பிறந்த 
ஆண்குழந்தையே இராமநாத ஞான தேசிகர்‌. பிறந்த ஆண்டு 1908 
ஆகும்‌. இவர்‌ பிறந்த போது கம்பர்‌ சமாதி மண்ணை எடுத்து 
ஊட்டினார்கள்‌. அதுவே இவரது கல்விச்‌ சிறப்புக்குக்‌ காரணமாக 
அமைந்தது. இவருடைய பிள்ளைத்‌ திருநாமம்‌ கருப்யை. திண்ணைப்‌ 
பள்ளிக்‌ கூடத்தில்‌ இவருடைய கல்வி தொடங்கியது. பின்னர்‌ கம்பர்‌ 
கலாசாலையில்‌ பயின்றார்‌. பங்குனி உத்திர நாளன்று பள்ளிச்‌ 
சிறுவர்களுடன்‌ சென்று கருப்பையா கம்பருக்கு மலர்‌ வணக்கம்‌ செய்து 
வருவது உண்டு. பள்ளிச்‌ சிறுவர்கள்‌ பனை ஓலையில்‌ எழுதி வாசிக்கும்‌ 
வழக்கம்‌ அன்று நடைமுறையில்‌ இருந்து வந்தது. கருப்பையாவோ 
மடக்கு எழுத்தாணியை விரும்ப அவரது தந்தையார்‌ அதனைக்‌ 
கொடுக்க மறுத்து விட்டார்‌. கருப்பையாவோ யாருக்கும்‌ தெரியாமல்‌ 


11 திரூுஷநல்லை 


மடக்கு எழுத்தாணியை எடுத்துச்‌ சென்று விட்டார்‌. கண்ணாத்தாள்‌ 
ஆலய மண்டபக்‌ கற்றூணில்‌ ஒரு பிள்ளையார்‌ சிலை உண்டு. அந்தப்‌ 
பிள்ளையாருக்கு வழக்கமாக எண்ணெய்‌ பூசும்‌ கருப்பையா 
அவ்வாறே எண்ணெய்‌ தடவி வணங்கி விட்டு மடக்கு எழுத்தாணியை 
அங்கேயே வைத்து விட்டூ வந்து விட்டான்‌. வீட்டிற்கு வந்த 
கருப்பையாவைப்‌ பார்த்து மடக்கு எழுத்தாணி எங்கே என்று கேட்கக்‌ 
கருப்பையாவோ நான்‌ எடுக்கவில்லை என்று சாதித்தான்‌. 
சினங்‌ கொண்ட தந்தையார்‌ அவனைத்‌ தூணிலே கட்டி வைத்து 
விட்டார்‌. அப்‌எபாழுது அங்கு வந்த அவ்வூர்ச்‌ சோதிடர்‌ செட்டியாரை 
நோக்கி ஏன்‌ பிள்ளையைத்‌ தூணில்‌ கட்டி வைத்துள்ளீர்கள்‌? என்று 
கேட்க அவன்‌ மடக்கு எழுத்தாணியைத்‌ தெரியாது எடுத்ததும்‌ அன்றி 
அதனைப்‌ போக்கி விட்டுத்‌ தெரியாது என்றும்‌ சொல்லுகிறான்‌ என்று 
செட்டியார்‌ சொல்ல வந்த சோதிடர்‌ அது இதுதானா பாருங்கள்‌ என்று 
அவ்‌வெழுத்தாணியைக்‌ கொடுத்தார்‌. இது வீட்டு வாயிற்படி அருகே 
கிடந்தது என்றும்‌ கூறினார்‌ சோதிடர்‌. பிள்ளையார்‌ சிலைப்பக்கம்‌ 
வைத்த எழுத்தாணி தம்‌ வீட்டு வாசலுக்கு வந்த விதம்‌ ஏதரியாத 
கருப்பையா இது பிள்ளையார்‌ திருவருட்செயலே என்று மகிழ்ந்தான்‌. 
1917 ஆம்‌ ஆண்டில்‌ காரைக்குடியைச்‌ சார்ந்த வீர. 
சித.ராம.சிதம்பரம்‌ செட்டியார்‌ குலம்‌ விளங்கப்‌ பிள்ளை வந்தான்‌ 
கருப்பையா. அவனுக்கு இராமநாதன்‌ என்ற பெயர்‌ கூட்டப்‌ பற்றது. 
காரைக்குடி வந்தபின்‌ ரெங்க வாத்தியார்‌ பள்ளியில்‌ படிப்புத்‌ 
தொடர்ந்தது. பின்னர்‌ இந்துமதாபிமான சங்கத்தைச்‌ சார்ந்த 
இராமகிருஷ்ண கலாசாலையில்‌ பண்டித சிதம்பர அய்யர்பால்‌ தமிழ்‌ 
இலக்கண இலக்கியங்களைப்‌ பயின்றார்‌. இவருடைய அறிவு 
ஊற்றத்திற்குத்‌ துணையாய்‌ இருந்தவர்‌ பி.ஸ்ரீ. என்பவர்‌ ஆவார்‌. அவர்‌ 
சொல்லும்‌ கட்டுரைகளை இராமநாதனே எழுதீனார்‌. அதனால்தான்‌ 
பி.ஸ்ரீ. அவர்கள்‌ திருவண்ணாமலைத்‌ தீப விழா என்று ஒரு நூலை 
எழுதீ அன்று ஈசான்ய மடத்தில்‌ இருந்த இராமநாதருக்குச்‌ சமர்ப்பணம்‌ 
செய்திருக்கிறார்‌. இளமையிலேயே பொதுப்பணியில்‌ நாட்டம்‌ 
மிக்குடையவராகத்‌ திகழ்ந்தார்‌. இந்து மதாபிமான சங்கம்‌ தனவைசிய 
ஊழியர்‌ சங்கம்‌ காரைச்‌ சிவனடியார்‌ திருக்கூட்டம்‌ போன்ற 
இயக்கங்களில்‌ பங்கு கொண்டு பெரும்பணி ஆற்றியதோடு காரைச்‌ 


12 திருரல்லை 


சிவனடியார்‌ திருக்கூட்டத்துக்குச்‌ செயலராகவும்‌ இருந்து 
பணியாற்றினார்கள்‌. பர்மாவிலுள்ள இரங்கூன்‌ தோஞ்கை முதலான 
ஊர்களுக்குத்‌ தொழில்‌ நிமித்தம்‌ சென்றும்‌ வந்தார்‌. 

கம்பன்‌ அடிப்‌எபொடி சா. கணேசனாரும்‌ இராமநாதரும்‌ ஒரே 
வீட்டில்‌ இருந்தமையால்‌ இருவருக்கும்‌ இளவயது முதலே கறுக்க 
தொடர்பு இருந்து வந்தது. செட்டிநாட்டின்‌ சீர்திருத்தச்‌ எசம்மலாம்‌ 
சொ.முருகப்பா அவர்களுடனும்‌ தமிழ்க்கடல்‌ இராய.சொக்கலிங்கனார்‌ 
அவர்களுடனும்‌ நெருங்கிப்‌ பழகும்‌ வாய்ப்பும்‌ ஏற்பட்டது. 
சிறுகதையாசிரியர்‌ புதுமைப்‌ பித்தன்‌ வ.ரா.ச.து.சு.யோகீயார்‌ 
தி.ஜ.ர.போன்ற அறிஞர்களின்‌ நட்பு இவருக்குக்‌ கிடைத்தது. 

மன்னார்குடியில்‌ ச.து.சு.யோகியார்‌ அவர்கள்‌ இல்லத்தில்‌ 
தங்கியிருந்த போதுதான்‌ ஆசிரமங்களில்‌ சேர்ந்து பணியாற்றும்‌ 
எண்ணம்‌ தோன்றியது. அந்நிலையில்‌ சுவாமி சித்பவானந்தர்‌ 
திருப்பராய்த்‌ துறையில்‌ தொடங்கிய இராமகிருஷ்ண தபோவனம்‌ 
அவரைக்‌ கவர்ந்தது. ஆங்குச்‌ சென்று சுவாமிகளுடன்‌ உரையாடிய 
போது அங்கு இல்லறத்தில்‌ ஈடுபட்டுப்‌ பின்‌ துறவறம்‌ வருபவர்களைச்‌ 
சேர்த்துக்‌எகாள்வதில்லை. பிரம்மச்சாரிகளை மட்டுமே சேர்த்துக்‌ 
கொள்வர்‌ என்பதை அறிந்தார்‌. அங்குச்‌ சுவாமி விவேகானந்தரின்‌ 
படம்‌ ஒன்று மாட்டப்‌ பெற்று அதனடியில்‌ கீழ்க்கண்ட ஆங்கீல வாசகம்‌ 
பொறிக்கப்‌ பெற்று இருந்தது. 

THEY ALONE LIVE 

WHO LIVE FOR OTHERS 

THE BEST ARE MORE DEAD 

THAN ALIVE 

இந்த வாசகமே இராமநாத சுவாமியின்‌ இலட்சிய வேட்கைக்கு 
ஊன்று கோலாக இருந்தது. திருவண்ணாமலையில்‌ சுவாமிகள்‌ 
இருந்த தனியறையின்‌ நிலைப்படியில்‌ இவ்வாசகம்‌ எழுதீய 
விவேகானந்தரின்‌ திருவுருவப்‌ படம்‌ மாட்டப்‌ பெற்று இருக்கும்‌. 

இராமநாத சுவாமிகள்‌ வணிகத்தின்‌ எபாருட்டு அடிக்கடி 
சென்னை வருவதுண்டு. அங்குதான்‌ முதறிஞர்‌ இராசாசி அவர்கள்‌ 
தமிழாக்கம்‌ செய்திருந்த கடோப நீஷத்தைப்‌ படிக்குமாறு அவருடைய 
நண்பர்‌ ப.ரா. அவர்கள்‌ கொடுத்தார்கள்‌. அதன்‌ காரணமாக ஏற்பட்ட 
நிகழ்ச்சிகளால்‌ அவருக்குத்‌ துறவின்மேல்‌ நாட்டம்‌ வந்தது. 


13 திருஷல்லை 


1943 ஆம்‌ ஆண்டில்‌ தம்முடைய 35 ஆம்‌ அகவையில்‌ 
இராமநாதர்‌ துறவறம்‌ மேற்கொண்டு இராமநாத சுவாமி ஆனார்‌. 
மன்னார்குடியில்‌ ௪.து.சு. யோகியார்‌ அவர்களுடன்‌ தங்கி இருந்த 
பொழுது கட்டுக்கோல்‌ இராமலிங்க சுவாமிகள்‌ ஆலயத்தில்‌ காவியுடை 
அணிந்து இராமநாத சுவாமி ஆனார்கள்‌. 

பின்னர்ச்‌ சிக்கல்‌ எபாருள்‌ வைத்த சேரி மடாலயத்தில்‌ இருந்து 
சிலகாலம்‌ பணியாற்றிய சுவாமிகள்‌ 1948 இல்‌ திருவண்ணாமலை 
ஈசான்ய மடத்தின்‌ பொறுப்பை ஏற்றார்கள்‌. மடத்தின்‌ எபாருளாதாரம்‌ 
சீர்‌ செய்யப்‌ பெற்றது. இதற்காக இருமுறை மலேயா சென்று 
நகரத்தார்களிடம்‌ பொருளீட்டி வந்தார்‌. 

1958 இல்‌ திருவண்ணாமலையில்‌ ஏழை மாணவர்கள்‌ 
பயன்பெறக்‌ கல்வியுடன்‌ உணவு உறைவிடம்‌ ஆகியவற்றை ஏற்படுத்தி 
ஆங்கில மொழிப்‌ பயிற்சியும்‌ பெறச்‌ செய்தார்‌. ரூபாய்‌ 45000 
செலவில்‌ 1960 இல்‌ ஓர்‌ உயர்நிலைப்‌ பள்ளியைத்‌ தொடங்கினார்‌. 
தேவகோட்டை தி.சு.பழ.ப.சிதம்பரம்‌ செட்டியார்‌ காரைக்குடி 
அ.சொ.அண்ணாமலை செட்டியார்‌ காரைக்குடி சா.ராம.சா. 
நாராயணன்‌ செட்டியார்‌ இராயவரம்‌ பவ.ராம. குழந்தையன்‌ செட்டியார்‌ 
ஆகியோரைப்‌ புரவலர்களாக நியமித்தார்‌. கோட்டையூரைச்‌ சேர்ந்த 
க.வீ.சசொ.அழ.சித.அழகப்ப செட்டியாரின்‌ பார்வையில்‌ இருந்த 
அறுபத்து மூவர்‌ மடம்‌ சேவாச்ரமப்‌ பள்ளி தொடங்க இடமாயிற்று. 
அருணையில்‌ உள்ள அம்மடாலயத்‌ தேர்‌ இவரால்‌ புதுப்பிக்கப்‌ 
பெற்றது. அருணகிரி நாதரின்‌ மேல்‌ அதிக ஈடூபாடூுடைய சுவாமிகள்‌ 
அருணகிரி நாதருக்கு விழா நடத்த ஏற்பாடு செய்தார்‌. 

திருவண்ணாமலை ஈசான்ய மடத்தில்‌ சிறந்த நூலகம்‌ 
ஒன்றைச்‌ சுவாமிகள்‌ அமைத்தார்கள்‌. இவர்‌ எழுதிய 
திருவண்ணாமலைத்‌ தல வரலாறு என்ற நூல்‌ அண்ணாமலையார்‌ 
கோவில்‌ வெளியீடாக வந்தது. இவருடைய தூண்டுதலால்‌ பல சிறந்த 
நூல்களை அண்ணாமலை ஆலயம்‌ வெளியிட்டது. தமிழ்க்‌ கடல்‌ 
இராய. சொ.அவர்கள்‌ எழுதிய அரிய குறிப்புடன்‌ அருணாசல புராணம்‌ 
இவரால்‌ வெளிவந்தது. அதனால்‌ தமிழ்க்‌ கடலாருக்கு வண்கவி 
வள்ளல்‌ என்ற பட்டத்தையும்‌ வழங்கினார்‌. பெருங்சாற்‌ 


14 ்‌ திருஷல்லை 


கொண்டல்புரிசை. சு.முருகேச முதலியார்‌ உரையுடன்‌ வெளியிடப்‌ 
பெற்ற சோண சைல மாலை என்ற நூல்‌ வெளியிடப்‌ பெற்ற போது 
அவருக்குக்‌ காவியப்‌ பேரறிஞர்‌ என்ற பட்டத்தையும்‌ வழங்கீனார்‌. 

1976 இல்‌ திருவண்ணாமலைக்‌ கும்பாபிஷேக மலர்‌ 
வெளியிடப்‌ பற்ற போது அம்மலர்க்‌ குழுவின்‌ தலைவராகச்‌ சுவாமிகள்‌ 
இருந்தார்கள்‌. திருவண்ணாமலை ஆலயப்‌ பெருந்திருப்பணி இனிது 
நிறைவேறவும்‌ இவர்களே காரணம்‌ ஆவார்கள்‌. 

இவர்‌ சுமார்‌ 25 ஆண்டுகளுக்கு முன்னர்‌ தவத்திரு 
அனந்தானந்த சுவாமிகள்‌ உடன்வரத்‌ திருச்சி சுவாமிகளைச்‌ 
சென்னையில்‌ சந்தித்த போது சுவாமிகள்‌ தன்‌ உணர்வை இழந்து 
விட்டார்கள்‌. அன்று முதல்‌ திருச்சி சுவாமிகளுக்கும்‌ இவருக்கும்‌ 
நெருங்கிய நட்பு ஏற்பட்டது. அதன்‌ பின்னர்‌ 16.02.1971 இல்‌ இவர்‌ 
கோவிலூர்‌ மடாதிபதியாகப்‌ பொறுப்பேற்றார்கள்‌. பொறுப்பேற்றவுடன்‌ 
மடாலய நிருவாகத்தை ஒழுங்குபடுத்தக்‌ கருதி ஆண்டவர்‌ மன்றம்‌ என்ற 
பெயரில்‌ ஒரு மன்றத்தை ஏற்படுத்தினார்‌. அதனுடைய நீரந்தரத்‌ 
தலைவர்‌. .சுவாமிகளே. துணைத்‌ தலைவர்கள்‌ இருவர்‌. ஒரு 
செயலாளர்‌. ஒரு துணைச்‌ செயலாளர்‌. ஒரு பொருளாளர்‌. செயற்குழு 
உறுப்பினர்கள்‌ எண்மர்‌ என்று தொடங்கி அம்மன்றம்‌ செயல்படத்‌ 
தொடங்கியது. கோவிலூரைச்‌ சார்ந்த அனைத்துக்‌ கீிளைமடங்களிலும்‌ 
நீருவாகச்‌ சீர்திருத்தத்தைக்‌ கொண்டு வந்தார்‌ இராமநாத ஞான 
தேசிகர்‌. 

கோவிலூர்‌ நுழைவாயிலில்‌ இருந்த அழகிய தேர்மண்டபங்கள்‌ 
புயலினால்‌ விழுந்து விட்டன. அதனைத்‌ தம்‌ ஆட்சிக்‌ காலத்தில்‌ 
வலிவோடும்‌ எபாலிவோடும்‌ கம்பீரமாக நிற்கும்படி ஆக்கினார்‌. 
கோவிலூர்‌ மடாலயம்‌ முற்றிலும்‌ பழுது பார்க்கப்‌ பெற்றது. அறிஞர்கள்‌ 
பலர்‌ நிறைய மடாலயத்திற்கு வந்து போய்க்‌ கொண்டிருந்தனர்‌. 

1971 ஆம்‌ ஆண்டு திருச்சி சுவாமிகளுடனும்‌ பற்பல 
சாதுக்களுடனும்‌ அலகாபாத்‌ பிரயாகையில்‌ நடைபெற்ற கும்ப 
மேளாவுக்குச்‌ சென்ற போது காசி முதலான வடநாட்டுத்‌ 
திருப்பதிகளைக்‌ கண்டு வணங்கி வந்தார்கள்‌. 


15 திருரல்லை 


ஆண்டு தோறும்‌ புரட்டாசித்‌ திங்களன்று திருநல்லை 
ஆலயத்தில்‌ இருந்து அம்பாள்‌ அம்பு போடச்‌ செல்லும்‌ போது 
மகர்நோன்பு அக்கிரகாரம்‌ செல்வது வழக்கம்‌. அதுபோல்‌ 1976 ஆம்‌ 
ஆண்டு விஜயதசமிக்கு முதல்நாள்‌ இரவு மறுநாள்‌ விடியப்புறப்பட 
வேண்டுமே என்ற எண்ணத்தோடு துயில்‌ கொண்டார்‌ சுவாமிகள்‌. 
அப்போது கனவு ஒன்று வந்தது. அவர்‌ துயில்‌ ககாண்ட இடத்தின்‌ 
அருகில்‌ ஒரு பெண்‌ குழந்தை வருத்தம்தோய்ந்த முகத்துடன்‌ நிற்பதைக்‌ 
கண்டு வியந்த சுவாமிகள்‌ கண்களை நன்றாகத்‌ தேய்த்து விட்டுப்‌ 
பார்த்த போது அக்காட்சி மறைந்து போனது. திருநல்லையே 
அவ்வாறு வந்து போனதாக எண்ணிய சுவாமிகள்‌ காரைக்குடிக்கு 
வந்ததும்‌ அங்கு வந்திருந்த நகரத்தார்களிடம்‌ கோவிலூர்த்‌ 
திருநெல்லை ஆலயத்‌ திருக்குட நீராட்டூச்‌ செய்ய வேண்டும்‌ என்ற 
கருத்தினை வெளியிட்டார்‌. நகரத்தார்களும்‌ மனமுவந்து ஏற்றுக்‌ 
கொண்டனர்‌. அதன்படி திருப்பணி வேலைகள்‌ தொடங்க ஒரு 
குழுவினை நகரத்தார்களைக்‌ கொண்டு அமைத்துக்காளயுக்தி 
ஆண்டு சித்திரைத்‌ திங்கள்‌ 8 ஆம்‌ நாள்‌ (21.04.1978) வெள்ளியன்று 
காலை மணி 9.30 முதல்‌ 10.30 மணியளவில்‌ திருக்குட நன்னீராட்டூ 
விழா நடைபெற்றது. 


சுவாமிகள்‌ காசியிலேயே தாம்‌ முத்தியடைய வேண்டும்‌ என்ற 
பேரவாவுடன்‌ காசியிலே போய்‌ இருந்தார்‌. மடாலயப்‌ பணிக்காகக்‌ 
கோவிலூர்‌ வந்த பொழுது அவர்‌ சற்று உடல்‌ நலம்‌ இல்லாத நிலையில்‌ 
மதுரை மருத்துவ மனையில்‌ அனுமதிக்கப்‌ பெற்றார்‌. 1982 ஆம்‌ 
ஆண்டு சுவாமிகள்‌ பரிபூரணம்‌ அடைந்தார்கள்‌. நகரத்தார்களும்‌ 
சாதுக்களும்‌ கூடிச்‌ செய்ய வேண்டிய காரியங்கள்‌ அனைத்தையும்‌ 
சிறப்பாகச்‌ செய்து முடித்தனர்‌. சுவாமிகள்‌ கங்கை நதிக்‌ கரையிலேயே 
முத்தி அடைய வேண்டும்‌ என்ற எண்ணத்துடன்‌ இருந்தமையால்‌ 
கோவிலூர்‌ மடத்தின்தோப்பில்‌ மற்றவர்கள்‌ சமாதிக்கு அருகில்‌ 
இல்லாமல்‌ திருச்சி சுவாமிகளின்‌ ஆலோசனைப்படி மடத்தின்‌ 
வழியாகச்‌ செல்லும்‌ தேனாற்றின்‌ கரையில்‌ சமாதி வைக்கப்‌ பற்று 
அன்பர்‌ பலர்‌ பொருளுதவியோடு சமாதி ஆலயம்‌ கட்டப்‌ பெற்றுத்‌ 
திருக்குட நன்னீராட்டும்‌ நடத்தப்‌ பற்றது. 


ஒன்பதாவது ஆதீனகர்த்தர்‌ வரலாறு நிறைவுற்றது 
தொடரும்‌..... 


16 திருஷல்லை 


ககிவண்ண போதும்‌ தொடர்ச்சி 
தவத்திரு தத்துவராய ௬வாமிகள்‌ ஒயற்றியது 


(உரை விளக்கம்‌ - காப்பியக்‌ கவிஞர்‌ நா. மீனவன்‌) 


௨8. எஞ்சல்‌ இன்றிஎக்‌ கரணமும்‌ 
கறந்துஇரூண்டு ருந்த 
துஞ்சல்‌ அங்குஉணர்‌ போதமாம்‌ 
துரியமும்‌ கண்டேன்‌. : 
சுழுத்திக்கு அப்பாற்பட்ட நிலையை விவரிக்கிறான்‌. சிறிதும்‌ 
மிச்சமில்லாமல்‌ எல்லாக்கரணங்களும்‌ ஒடுங்கி இருந்த (புலன்கள்‌ 
முதல்‌ அந்தக்‌ கரணம்வரை எல்லாம்‌ ஒடுங்கிய நிலையில்‌) உறக்கம்‌ 
என்று சொல்லக்‌ கூடிய மரணம்‌ போன்ற நிலையில்‌ ஞான வடிவம்‌- 
இன்னதென்று உணரக்கூடிய துரியம்‌ என்ற நிலை தோன்றியதைக்‌ 
கண்டேன்‌. 


99. துரியம்‌ ஆகிய போதம்‌ஓர்‌ 
துளக்கம்‌அற்று அனைத்தின்‌ 
கரிய தாய்‌இருந்த இடம்பரன்‌ 
நனவுஎனக்‌ கண்டேன்‌. 
சிவனுடைய துரியத்தில்‌ உணர்ந்த ஞான வடிவம்‌ கலக்கம்‌ 
எதுவும்‌ இல்லாமல்‌ சர்வ சாட்சியாக விழிப்புணர்வுடன்‌ இருக்கிறது. 
அதுவே ஈசுவரனின்‌ விழிப்பு நிலை என்று உணர்ந்து கொண்டேன்‌. 


10௦. புணர்ந்த கச்சகத்து ஒழித்துஉணர்‌ 
போதமாம்‌ தனையே 
உணர்ந்த மற்றது பரன்கனவு 
எனும்படி உணர்ந்தேன்‌. 
சகலப்‌ பிரபஞ்சத்திற்கும்‌ நான்‌ சாட்சி வடிவப்‌ பிரம்மம்‌ என்னும்‌ 
பாவனையை விடுத்து, சர்வசாட்சிவடிவ அறிவாகிய தன்னையே 
அறிந்து நீன்ற அந்த அவத்தை ஈசுவரனுக்கு சொப்பனம்‌ என்பதை 
உணர்ந்தேன்‌. 


17 திருஷல்லை 


101. சான்று சாக்கியம்‌ கறந்திடத்‌ 
தான்‌இரூந்‌ தமையும்‌ 
தோன்று உறாக&டம்‌ பரன்சுமுத்தி 
அதுஎனத்‌ துணிந்தேன்‌. 
சான்று சாட்சி இரண்டுமே மறைந்து போனநீலை. நான்‌ சாட்சி 
என்னும்‌ பாவனையும்‌ விளங்காத அவத்தை ஈசுவரனுக்கு சுழுத்தி 
என்பதாம்‌. எந்தச்‌ சலனமும்‌ இல்லாமல்‌ உணர்ச்சி, உணர்வோன்‌ 
இரண்டுமே அற்ற அந்த அவத்தையை ஈசனுக்கு சுழுத்தி நிலை என்று 
நான்‌ அறிந்து கொண்டேன்‌, என்று சொற்களால்‌ விளக்க முடியாத 
சுழுத்தி நீலையை ஒருவாறு விவரித்தான்‌ சசிவன்னன்‌. 


102. மரித்தது என்றுஉணர்ந்து உரைத்தது 
மரித்ததடம்‌ தனிலே 
தெரித்த போதம்‌ஏது அதுபரன்‌ 
துரியமாய்த்‌ தெளிந்தேன்‌. 
மரித்தது என்று உணர்ந்து கொள்ளும்படி ஒரு நீனைவு 
இருந்தது. அந்த எல்லாமே ஒடுங்கிய நிலையில்‌ ஒரு ஞானம்‌, ஒரு 
போதம்‌ தெரிந்தது. அது ஈசனுடைய துரியம்‌ என்று உணர்ந்து 
கொண்டேன்‌. (சாக்கிரம்‌, சொப்பனம்‌, சுழுத்தி மூன்று நிலைகளையும்‌ 
கடந்த நீலை). 


103. இறைஎ னும்பொருள்‌ துரியமே 
என்னைஆண்‌ டவனே 
மறையின்‌ அந்தநல்‌ பதப்‌எபாரூள்‌ 
நனவுஎன மதித்தேன்‌. 
என்னை ஆட்கொண்ட குருவே ! ஈசுவர துரிய நிலையில்‌ 
விளங்கிய சேதனமே வேதங்களில்‌ சொல்லப்பட்ட 'அஸி' என்ற 
பதத்தின்‌ விளக்கமாகீய பிரம்ம சொரூபத்தின்‌ விழிப்பு நிலை என்பதை 
நான்‌ உணர்ந்து கொண்டேன்‌. 
(இந்த நிலையில்‌ “தத்‌ த்வம்‌ அஸி” என்ற பதத்தின்‌ முடிவான 
ஞானத்தால்‌ ஏகத்துவம்‌ சித்திக்கிறது. இரண்டு என்பதே இல்லை என்ற 


18 திருஹஷல்லை 


தீட ஞானம்‌ ஏற்படுகிறது. உலகியலில்‌ ஈடூபட்டு வாழ்ந்தாலும்‌ அத்வைத 
ஞானம்‌ மாறாமல்‌ எப்போது இருக்கும்‌. இந்த உறுதிப்பாட்டுக்குப்‌ பிரம்ம 
சாக்கிரம்‌ என்று பயம்‌). 


104. பண்டை விச்சுவ வாதனைப்‌ 
பழுதுபோய்‌ முழுதும்‌ 
கண்ட கண்ணதே ஆகிய 
கனவதும்‌ கண்டேன்‌. 
மனிதப்‌ பிறவிக்குரிய வாசனைகள்‌, நீனைவுகள்‌, உலகப்‌ 
பந்தங்கள்‌ எல்லாமே நீங்கி அகிலம்‌ முழுவதும்‌ ஒன்றே, ஒரே 
பரம்‌ பொருளின்‌ பல்வேறு தோற்றமே என்ற பார்வையை நான்‌ 
அடைந்தேன்‌. பிரம்ம சொரூபமாகவே இருக்கின்ற நிலையில்‌ 
ஆழ்ந்தேன்‌. இதுவே பரம்‌ பொருளின்‌ (சொப்பன அவத்தை) கனவு 
நிலை என்று உணர்ந்தேன்‌. 


(இந்த நிலையை அடைந்த சீவன்‌ முத்தர்கள்‌ உலகில்‌ 
வாழ்ந்தாலும்‌, இன்றியமையாத உண்பது, உறங்குவது, ஸ்நானம்‌ 
செய்வது போன்ற நித்திய கர்மங்களைச்‌ செய்தாலும்‌ மனம்‌ ஒடுங்கி 
விட்டதால்‌ நான்‌ பிரம்ம சொரூபமே என்ற நீச்சய நீலையிலிருந்து 
மாறமாட்டார்கள்‌. இந்த நிலை வந்த பிறகு தேக உலகப்‌ பற்றுக்கள்‌ 


ஒட்டாமல்‌ வாழ்வார்கள்‌) 


105. காட்சி யாவையும்‌ கண்ணதுஆய்‌ 
அக்கணும்‌ கரைந்த 
மாட்சி ஆகிய அகோசரம்‌ 
உறக்கமாய்‌ மதித்தேன்‌. 
பெயர்‌ வடிவம்‌ (நாம ரூபங்கள்‌) எல்லாவற்றையும்‌ நீக்கி மறந்து 
அந்த வாசனையும்‌ இல்லாமல்‌ அனைத்தையும்‌ பிரம்ம வடிவமாகப்‌ 
பார்க்கும்‌ நிலையை அடைந்தேன்‌. புலன்களால்‌ அறிய முடியாத 
சொற்களினால்‌ விளக்க முடியாத ௮வத்தையில்‌ ஆழ்ந்தேன்‌. அதுவே 
பிரம்ம சொரூபத்தின்‌ சுழுத்தி நிலை என்று உணர்ந்தேன்‌. 


19 திருஷல்லை 


மனம்‌ ஒடூங்கினால்‌ உள்ளேயும்‌ பிரம்மம்‌, வெளியே இருப்பதும்‌ 
பிரம்மம்‌ என்ற உணர்வுதான்‌ மிஞ்சும்‌. பிரம்மத்தை அறிந்த சீவன்‌ 
அதிலேயே கரைந்து, சீவன்‌ ஈசுவரன்‌ என்ற பேதம்‌ நீங்கி விடுகிறது) 


1௦6. அரும்த வாமறை அந்தம்‌ஆம்‌ 
அகோசரம்‌ தனில்நீ 
இருந்த ஆறுஅறி வித்தஆறு 
எங்ஙனம்‌ இசைப்பேன்‌. 
அடைதற்கு இயலாத தவத்தினை உடைய சுவாமி! 
வேதங்களின்‌ முடிவாகிய உபநீடதத்தின்‌ வழி, எளிதில்‌ புரிந்துகொள்ள 
முடியாத பிரம்மத்தினுடைய துரியாவத்தையை நான்‌ உணர்ந்து 
கொள்ளும்படி, தாங்கள்‌ தீட்சை அருளிய விதத்தினையும்‌ அடியேனுக்கு 
உபதேசித்த விதத்தினையும்‌ எவ்வாறு கூறுவேன்‌ ? 


107. எம்பி ரான்‌இடம்‌ எதாறும்‌இடந்‌ 
தொறும்‌ அது அதுவாய்த்‌ 

தம்பிரான்‌ நடம்செ யும்வகை 
சாற்றுமாறு அறியேன்‌. 

(குருநாதரைப்‌ புகழ்கிறார்‌) எம்பிரானே! அத்தனை 
அவத்தைகளிலும்‌ தாங்களே பிரம்ம சொரூபமாக விளங்கினீர்கள்‌. 
தாங்கள்‌ உபதேசித்து அருளிய தத்துவமஸி என்ற மகாவாக்கியத்தின்‌ 
பொருளைத்‌ தெளிந்து ஐக்கியம்‌ அடைந்தேன்‌. அந்த அனுபவத்தை 
சொற்களால்‌ விளக்க முடியாமல்‌ திகைக்கிறேன்‌. 


108. ஆவி யேஅடி யேன்செய்கைம்‌ 
மாறுஉனக்கு என்‌எனில்‌ 
பாவி யேனது தானும்‌உன்‌ 
னுடையதாம்‌ பண்டே. 
என்‌ உயிருக்குயிரான சுவாமியே ! உமக்கு அடிமையாகிய 
நான்‌ செய்கின்ற திருவடிகளைச்‌ சரண்‌ அடைந்தபோதே 
உம்முடையதாயின. ஆதலால்‌ கொடுத்தற்கு ஒன்றும்‌ இல்லை. 


20 திருஷல்லை 


109. ஆவல்‌ செய்துஎனது ஆக்கைஉள்ள 
அளவுநீன்‌ அடியார்க்கு 
ஏவல்‌ செய்வதே அன்றிமற்று 
ஒன்றுநான்‌ அறியேன்‌. 
அடியேனது உடல்‌ இருக்கும்‌ வரையும்‌, உமக்கும்‌ உம்‌ 
அடியவர்க்கும்‌ விருப்பமுடன்‌ பணிவிடைகளைச்‌ செய்து வருவதே 
அல்லாமல்‌ வேறு ஒரு வழியினையும்‌ நான்‌ காணவில்லை. 


110. இறவுகில்‌ எப்பத மும்பெற 
வேண்டினேன்‌ என்றும்‌ 
பிறவி வேண்டூவன்‌ நின்திருப்‌ 
பணிசெயப்‌ பெறினே. 
தங்களுடைய உபதேசத்தினால்‌ எனக்குக்‌ கிடைத்தது 
முடிவில்லாத வீடுபேறு. ஆனால்‌ தேவரீருக்குத்‌ தொண்டு செய்யும்‌ 
வாய்ப்பு எனக்குப்‌ பிறவிதோறும்‌ கிடைக்குமானால்‌ மீண்டும்‌ மீண்டும்‌ 
இந்த உலகத்தில்‌ பிறக்கவே விரும்பி வேண்டூவேன்‌. அந்த 
உயர்பதவியான முக்தியைக்‌ கூட நான்‌ விரும்பமாட்டேன்‌. 


(குரு சிஷ்ய தொடர்பு பிறவிதோறும்‌ தொடரக்கூடியது. 
இருவருமே மீண்டும்‌ பிறவி எடுக்காத அமர நீலையை எய்திவிட்டானும்‌ 
கூட குரு சேவையின்‌ முக்கியத்துவத்தை வலியுறுத்தவே தத்துவராய 
சுவாமிகள்‌ இந்தப்‌ பாடலை இயற்றியுள்ளார்‌. குருவுக்குப்‌ பணி 
செய்வதன்‌ உயர்வு பக்தி மார்க்கத்திலும்‌ சொல்லப்படுகீறது, ஞான 
மார்க்கத்திலும்‌ சொல்லப்படுகிறது ) 


111. என்றுபல கால்விமும்‌ எழும்‌ தொழும்‌ 
அழும்புரியும்‌ என்னை இனியான்‌ 
நீன்றுபல வாகஉரை செய்தஅவன்‌ 
அன்பினொடூ நெஞ்சுஉருகியே. 
குருநாதரின்‌ அன்பில்‌ திளைத்த சசிவன்னன்‌. “நான்‌ செய்த 
குற்றங்களை மன்னித்து என்னை இனியவன்‌ என்றும்‌ பக்குவம்‌ 


உடையவன்‌ என்றும்‌ நீனைத்துப்‌ பலவிதமாக உபதேசம்‌ செய்தார்‌ என்‌ 


21 திருரல்லை 


குருநாதர்‌” என்று எண்ணி நன்றி மேலீட்டால்‌ உள்ளம்‌ நெகிழ்ந்து அவர்‌ 
சரணங்களில்‌ விழுவான்‌. எழுந்து ௮வர்‌ முகத்தைப்‌ பார்ப்பான்‌. 
சிரத்தின்மேல்‌ கை கூப்பித்‌ தொழுவான்‌. உணர்ச்சி மிகுதியால்‌ 
கண்ணீர்‌ பெருக்குவான்‌. 


112. ஏட்டில்‌அறிவு இன்றி௫றை தன்னில்‌ அறிவு 
கன்றிஒவ்‌ உடம்பினுடனே 
வீட்டில உறை வானைகனி வீடுபெறும்‌ 
என்பதுவி எம்புகிலேமே. 
சாத்திரங்கள்‌ படித்து அறிந்த அறிவும்‌ இல்லாமல்‌, (பரோட்ச 
ஞானம்‌ சசிவன்னனுக்குத்‌ தன்‌ முயற்சியால்‌, சாதனையால்‌ 
கிடைக்கவில்லை என்பது கருத்து) சமாதி கூடி பரத்தை அறியும்‌ 
அபரோட்ச ஞானமும்‌ இல்லாமல்‌, குருவின்‌ கருணையால்‌, 
அவருடைய தவ வலிமையால்‌ உடனுடனேயே வீடு பேறு அடைந்தான்‌ 
சசிவன்னன்‌. சீவன்‌ முத்தன்‌ என்ற நிலையை அடைந்துவிட்ட 
சசிவன்னனை “இனி முத்தியடைவான்‌” என்று சொல்வது 
பொருந்தாது. 


113.  வஞ்சவலி யால்நரகில்‌ வீழ்பிதிரர்‌ 
அந்நரகு பாழ்படமிகா 
விஞ்சைவலி யால்‌அடைய ஏறினர்‌ 
சுராதிபர்கள்‌ மேல்‌உலகமே. 

இளைஞனாக இருந்தபோது சசிவன்னன்‌ செய்த கொடிய பாவச்‌ 
செயல்களினால்‌ அவனுடைய பிதீர்கள்‌ நரகத்தில்‌ விழுந்து 
உழன்றனர்‌. இப்போது அவன்‌ அடைந்த ஞானத்தினால்‌ தேவர்கள்‌ 
உறையும்‌ மேல்‌ உலகத்தை அடைந்தார்கள்‌. நரகலோகம்‌ பாழ்பட்டுப்‌ 
போயிற்று. 

(ஒரு சத்புத்தீரன்‌ தவம்‌ செய்து நல்ல குருவை அணுகி ஞானம்‌ 
பெற்றால்‌, அவனுடைய ஏழு தலைமுறையைச்‌ சேர்ந்த முன்னோர்கள்‌ 
கர்ம வினைகள்‌ நீங்கப்‌ பெற்று உயர்பதவி அடைவார்கள்‌ என்பது 
கருத்து) 


22 திருஷல்லை 


114.  தேவரும்ம னித்தரும்‌8 வன்தொழில்‌ 
வியந்துரைசெ யப்படுவதோ 
மூவரும்வ ணங்கீமுடி யால்‌௮வனது 
ஏவல்‌செய முந்துறுவரே. 
தன்னுடைய சற்குருவுக்குச்‌ சசிவன்னன்‌ செய்த 
பணிவிடைகளின்‌ சிறப்பையும்‌, அவனுடைய புலனடக்கத்தையும்‌ 
தேவர்களாலோ மனிதர்களாலோ எடுத்துச்‌ சொல்ல முடியாது. 
நான்முகன்‌, திருமால்‌ சிவபெருமான்‌ ஆகிய மும்மூர்த்தீகளும்‌ கூட 
அவன்‌ ஏவிய பணிகளைச்‌ சிரம்‌ தாழ்த்தீச்‌ செய்ய முன்‌ வருவார்கள்‌. 


115. ஞானியைந ரன்கரன்‌எ னாதுஒழிக 
ஞாலம்‌ உய நாதன்‌அருளால்‌ 
மேனியது கொண்டுதனை நல்கவரும்‌ 
என்று அறையும்‌ வேதமுடிவே. 
வேத நூல்களும்‌, வேதாந்தமும்‌ இந்தப்‌ பூவுலகில்‌ பிறந்து 
வாழ்கின்ற மக்களைக்‌ கடைத்தேற்ற வேண்டும்‌ என்று அளப்பரிய 
கருணையோடூ இறைவன்‌ மனித உருவில்‌ அவதாரம்‌ செய்வார்‌ என்று 
கூறுகின்றன. அதனால்‌ பிரம்ம ஞானிகளை (சீவன்‌ முத்தர்களை) 
“இவன்‌ மனிதன்‌” “இவன்‌ தேவன்‌' என்று கூறுவது சரியில்லை. சீவன்‌ 
முத்தியடைந்த ஞானி பரமேசுவரனின்‌ அவதாரம்‌ என்று உணர்க. 


(சசிவன்ன போதம்‌ மூலமும்‌ பொருள்‌ விளக்கமும்‌ நீறைவுற்றது) 


23 திருஷல்லை 


வேதாந்தக்‌ கலைக்‌ எற்கள்‌ 
[தொகுப்பு : ராமஸ்வாமி, ராம.௪. வேதாந்த மாணவர்‌] 


வேதாந்தக்‌ கலைச்‌ எசாற்கள்‌ 
பதினாராம்‌ எதாகுதி (சொற்கள்‌ 417முதல்‌ 480 வறை 


கானல்‌ நீர்‌ 


அழுக்கு / வெளியேற்றப்பட 


வேண்டிய 


தெளிவற்ற 
விசாரித்து அலையும்‌ 
உள்ளுறுப்பு 
இடையறா நினைவு 


மனனம்‌ 


மனோராச்சியம்‌ மனக்‌ கற்பனை / 


ஆகாயக்கோட்டை 


மாத்யஸ்த்தம்‌ நடுநிலை 

மாத்யம்‌ உதவியாளர்‌ 
மாத்ரா மட்டும்‌ / சிறு அளவு 
மாதுர்ய இனிமை 


மார்க்கம்‌ 


வழி/நெறி 


மிசிரம்‌ கலப்பு 

மித்தை / மித்யா தோற்றமுடைய பொய்‌ _- 
முக்கிய முதன்மை 

முக்தி வீடுபேறு / விடுதலை 


மிருகதிருஷ்ணா பொய்யான / கானல்‌ 


முமூட்சு 


முக்தி விருப்பமுடையவர்‌ 


24 திருஷல்லை 


மூர்த்தீ 
மூலம்‌ 
மேதசு 
மோகம்‌ 
மோட்சம்‌ / மோக்ஷா 
யக்ஞம்‌ 
யதா 

யதி 
யோகம்‌ 
யுத்த 
ரசிதம்‌ 

ரசசு / ரஜஸ்‌ 
ரட்சி 

ரஸம்‌ 

ராகம்‌ 

ரிஷி 

ரூபம்‌ / சொரூபம்‌ 
லட்சிய 
லட்சணம்‌ 
லெளல்யம்‌ 
லயம்‌ 
லவஷ்‌ 
லால்ஸா 
லிங்கம்‌ 


லோபம்‌ 


25 


உருவமுடைய / சிலை 
தொடக்கம்‌ / முதல்‌ 
கொழுப்பு 


கண்மூடித்தனமான விருப்பம்‌ 


வீடூபேறு 
வேள்வி 
எப்போது 
துறவி 
சேர்க்கை 
போர்‌ / சண்டை / முரண்‌ 
அகந்தை 
செறுக்கு 
காப்பாற்று 
சாறு / சுவை 
விருப்பு 
முனிவர்‌ / துறவி 
வடிவம்‌ 
குறிக்கோள்‌ / உட்பொருள்‌ 
தனி / சிறப்பு அடையாளம்‌ 
அலைவு / ஒட்டம்‌ 
ஒடுக்கம்‌ 
புகட்டூ / அறிவுறுத்து 
காமம்‌ 


குறி / அடையாளம்‌ 


பேராசை 


திருஷல்லை 


லெளகீகம்‌ 


வக்கிர 

வஸ்து / வத்து 
வர்ணம்‌ 
வர்த்தமானம்‌ 
'வாக்‌ 
வாக்கியம்‌ 
வாசனை 


வாச்சிய 


வாதம்‌ / விவாதம்‌ 


வாயு 

விக்ருதி 

விக்ரியம்‌ 
விகல்பம்‌ 
விகாரம்‌ 
விச்சலம்‌ 
விஸ்மயம்‌ 
விடயம்‌ / விஷயம்‌ 
விஷயாபாவம்‌ 


விஷவதஸ்‌ 


விசாரம்‌ / விசாரனை 


விசுவாசம்‌ 


26 


உலகு சார்ந்த / 
இம்மைக்குரிய 
வளைவான 

பொருள்‌ 

தொழில்‌ பிரிவு 

நடப்பு / தற்போதைய 
சொல்‌ 

சொற்றொடர்‌ 

சித்தத்தில்‌ அழுந்தப்‌ பதிந்தகை 
வெளிப்படையான 
வழக்காடல்‌ 

காற்று 

களங்கம்‌ 

மாற்றம்‌ 

எதிர்மறை / மாறுபாடு 
மாறுபடும்‌ நிலை 

ஊசலாட / உறுதியின்மை 
வியப்பு 

புலன்களால்‌ அனுபவிப்பது 
சிறந்த குறிக்கோள்‌ 
முற்றிலும்‌ 

பகுத்தாய்வு / வினவி அறிதல்‌ 


நம்பிக்கை 


தொடரும்‌..... 


திருஷல்லை 


ஆணாறிகற்‌ 
எண்ணத்தில்‌ புத்த 
வண்ணய்டரக்கள்‌ ஆயிறம்‌ 
முனைவர்‌ எம. எமய்யப்பன்‌ 


சலனப்படும்‌ மனதை நிலைப்படுத்தும்‌ பக்குவத்தைத்‌ தியானம்‌ 
நமக்குச்‌ சொல்லித்‌ தருகிறது. ஆன்மிகத்தை ஒருவர்‌ மற்றவருக்கு 
அறிமுகப்படுத்தி விடலாம்‌. ஆனால்‌ ஆன்மிகத்தில்‌ 
பொதிந்திருக்கும்‌ இன்பத்தை நுகர்ந்து வாழ்க்கைப்‌ பயனைத்‌ 
துய்க்க வேண்டுமானால்‌ ஒவ்்‌9வாருவரும்‌ தானே முயற்சிக்க 
வேண்டும்‌. 


ஆன்மிகம்‌ வெறும்‌ அறிவு சம்பந்தப்பட்டதோ அல்லது வெறும்‌ 
உணர்வு சம்பந்தப்பட்டதோ இல்லை. அறிவோடு உணர்வும்‌ 
கலந்தது. ஒன்றில்லாமல்‌ மற்வறான்றை மட்டும்‌ கொண்டு 
ஆன்மிகத்தை முழுதுமாக அறிந்து கொள்ள முடியாது. 


ஆன்மிகம்‌ என்பது கடவுளைத்‌ தெரிந்து கொள்வதில்லை, அறிந்து 
கொள்வது மில்லை. புரிந்து கொள்வதாகும்‌. அப்படிச்‌ செய்யும்‌ 
போது பிறப்பு-வாழ்க்கை-இறப்புப்‌ பற்றிய எமய்ப்‌பொருளை 
முழுமையாக அறிந்துகொள்ள முடிகிறது. 


முறையான பயிற்சி இல்லாததால்‌ மெளனமாய்‌ 
உட்கார்ந்திருப்பதே தியானம்‌ என்று பலர்‌ நினைத்துக்‌ 
கொண்டிருக்கின்றார்கள்‌. மனதில்‌ ஒரு மாற்றத்தைக்‌ தூண்டாத 
எதுவும்‌ வெற்றுச்‌ செயலாகும்‌. அதுவும்‌ செயலின்மையை ஒத்ததே. 


கோயில்‌ என்பது சமுதாயக்‌ காவல்‌ நிலையம்‌. அறநெறி மீறாமல்‌ 
மக்கள்‌ வாழவேண்டும்‌ என்பதற்காகச்‌ சான்றோர்களால்‌ 
தோற்றுவிக்கப்பட்ட அமைப்பே கோயில்களும்‌ அங்கே 
குடியிருக்கின்ற தெய்வங்களும்‌. 


உருவ வழிபாடூ என்பது ஆன்மிக அரிச்சுவடியின்‌ ஆரம்ப நீலை. 
அருவ வழிபாடூ என்பது இயற்கையை இறைவனாகக்‌ காணும்‌ 


27 திருஷல்லை 


உன்னத வழிமுறை. இறைவனைப்‌ போல இயற்கையும்‌ 
எல்லோருக்கும்‌ பொதுவானது என்பதை உணர்த்துகின்றது. 


ஆன்மிகம்‌ என்பது சமுதாயத்தின்‌ இதயம்‌. உடலில்‌ இரத்தத்தை 
இடைவிடாது ஓடச்‌ செய்து உடல்‌ நலம்‌ காப்பதைப்‌ போல 
ஆன்மிகம்‌ மனதில்‌ ஓடும்‌ எண்ணங்களைத்‌ தொடர்ந்து 
சுத்தப்படுத்திக்‌ காண்டே இருக்கிறது. இதனால்‌ சமுதாயத்தின்‌ 
நலம்‌ காக்கப்படுகிறது. 


ஆன்மிகம்‌ சமுதாயத்தின்‌ சுத்திகரிப்புத்‌ எதாழிற்சாலை. 
ஆன்மிகமின்றிச்‌ சமுதாயம்‌ விரைவில்‌ சீர்‌கட்டு அழியும்‌. 


சமுதாய வாழ்க்கை இயற்கையாக இருக்குமானால்‌ ஆன்மிகம்‌ 
தேவையில்லை. 


எல்லோருக்கும்‌ எல்லாம்‌ கிடைக்க எல்லோரும்‌ 
ஒருவர்க்கொருவர்‌ உதவி செய்து கொள்ள வேண்டும்‌ என்பது 
எழுதப்படாத சமுதாய நீதி. இதைப்‌ பிழையின்றித்‌ தொடரச்‌ 
செய்யும்‌ ஓர்‌ உந்து சக்தியே ஆன்மிகம்‌. 

மூளையில்‌ பதிந்திருப்பதைவிட உள்ளத்தில்‌ உறைந்திருக்க 
வேண்டும்‌ என்பதற்காக ஆன்மிகத்திற்கும்‌ பல விதமான 


விளக்கங்கள்‌. இதில்‌ நம்பமுடிவதுடன்‌, நம்ப முடியாதவைகளும்‌ 
இருக்கின்றன. 


சமுதாயம்‌ வாழும்‌ போது கூடவே இந்த ஆன்மிகமும்‌ 
போற்றப்பட்டால்தான்‌ சமுதாயம்‌ வாழும்‌ வாய்ப்பைப்‌ பெறும்‌. 
சாகாத சமுதாயத்திற்கு இந்த ஆன்மிகம்‌ உயிர்நாடி. 


ஆன்மிகத்தை மதிக்காத சமுதாயம்‌ காலத்தால்‌ அழிந்து விடும்‌. 
அதனால்‌ ஆன்மிகத்தை நாகரிக வளர்ச்சியின்‌ எந்தக்‌ 
காலகட்டத்திலும்‌ புறக்கணித்து விட முடியாது. 

ஆன்மிகம்‌ என்பது ஒரு விதத்தில்‌ அறிவியலே. இயல்பாய்‌ வாமும்‌ 
கலையை வாமும்‌ போக்கிலேயே கற்றுக்‌ கொடுக்கும்‌ கல்வி. 


28 திருஷல்லை 


இயற்கையைப்‌ பார்த்துப்‌ பார்த்துப்‌. பாடம்‌ கற்றுக்‌ காண்டு 
தன்னைத்தானே வளப்படுத்திக்‌ கொள்ளும்‌ அணுகு முறை. 


இயற்கையின்‌ வழிமுறைகளே ஆன்மிகத்தின்‌ நெறிமுறைகளாக 
அமைவதால்‌ ஆன்மிகமும்‌ அறிவியலே. 


ஆன்மிகம்‌ என்பது வெறும்‌ கடவுள்‌ நம்பிக்கை, பக்தி, தீயானம்‌, 
படையல்‌, யாகம்‌, வழிபாடு என்பது மட்டுமில்லை. அது 
ஆத்மாவின்‌ தரத்தை, தகுதிப்‌ பாட்டை உயர்த்திக்‌ கொள்ளும்‌ 
வழிமுறை, இயற்கையோடு ஒன்றிணைந்து ஒத்ததீரத்‌ தூண்டும்‌ 
மனப்போக்கு. இயல்பாக வாழும்‌ வழிமுறையைத்‌ தன்வசப்‌ 
படுத்திக்‌ கொள்ளத்‌ தனக்குத்‌ தானே வழிகாட்டிக்‌ கொள்ளும்‌ 
எளிய அணுகு முறை. ஒவ்‌எவாருவரும்‌ தங்களுடைய 
எண்ணங்களைத்‌ தாங்களே தூய்மைப்படுத்திக்‌ கொள்ள உதவும்‌ 
உன்னதமான நடைமுறை. எல்லோருக்கும்‌ இன்பமும்‌ 
மகிழ்ச்சியும்‌ தரும்‌ இனிய சமுதாய வாழ்க்கையின்‌ மூல மந்தீரம்‌. 


அறிவியலுக்கு மூன்பு மனிதர்களுக்கு அறிமுகமானது 
ஆன்மிகம்‌. இதை அறிவியலின்‌ ஆரம்ப கால அரிச்சுவடி 
எனலாம்‌. ஆன்மிகத்தில்‌ ஒளிந்து கொண்டிருக்கின்ற அறிவியலே 
அதை அழிவிலிருந்து பாதுகாத்து வருகிறது 


அறிவியல்‌ இல்லாமற்‌ கூட ஒரு நாடு தப்பிப்‌ பிழைத்து விடலாம்‌. 
ஆனால்‌ ஆன்மிகமின்றி தழைக்க மூடியாது 

இறைவனும்‌ இயற்கையும்‌ வெவ்வேறா என்ன ? இயற்கையை 
இறைவனிடத்தில்‌ காண்பது ஆன்மிகம்‌, இறைவனை 
இயற்கையாக்கிப்‌ பார்ப்பது அறிவியல்‌ 

இறைவன்‌ எல்லாவற்றையும்‌ செய்வான்‌ மனிதர்கள்‌ மூலமாக. 
இறைவன்‌ வெறும்‌ உடல்‌; மனிதர்களே அவனது உயிர்‌. உடலும்‌ 
உயிரும்‌ இணைந்தது தான்‌ இந்தப்‌ பிரபஞ்சம்‌. 


- தொடரும்‌ 


29 திருஷல்லை 


மடாலய நிகழ்வுகள்‌ 

15.8.2013 அன்று கோவிலூர்‌ சனாதன தர்ம உலகப்‌ 
பல்கலைக்‌ கழக அறநிலைக்‌ கல்வி நிறுவனங்களின்‌ சார்பில்‌ சுதந்திர 
தின விழா கொண்டாடப்‌ பெற்றது. கோவிலூர்‌ ஆண்டவர்‌ 
மெட்ரிகுலேசன்‌ பள்ளி வளாகத்தில்‌ நடைபெற்ற இவ்விழாவில்‌ 
இராமசாமி தமிழ்க்‌ கல்லூரியின்‌ முன்னாள்‌ தமிழ்ப்‌ பேராசிரியர்‌ 
ஆய்வுரைத்‌ திலகம்‌ நா. சுப்பிரமணியன்‌ கலந்து கொண்டு கொடியேற்றி 
வைத்துச்‌ சிறப்புரை ஆற்றினார்‌. உடற்பயிற்சிக்‌ கல்லூரி முதல்வர்‌ 
திரு. மூர்த்தி வரவேற்புரை நல்கினார்‌. சீர்‌ வளர்‌ சீர்‌ எமய்யப்ப ஞான 
தேசிக சுவாமிகள்‌ ஆசியுரை வழங்கினார்கள்‌. 


21.8.2013 அன்று வெங்கடாசல ஐயா குருபூசையும்‌ 
22.08.2013 அன்று மதுரை குட்டையா சாமி குருபூசையும்‌ மிகச்‌ 


சிறப்பாக நடந்தன. அன்பர்கள்‌ பலரும்‌ கலந்து எகாண்டனர்‌. 


நாச்சியப்ப சுவாமிகளின்‌ இரண்டாவது குருபூசை விழாவை 
முன்னிடடு, சனாதன தர்ம உலகப்‌ பல்கலைக்‌ கழக அறநிலையில்‌ 
நடத்தப்பெறும்‌ கல்வி நிறுவனங்கள்‌ சார்பில்‌ 26.08.2013 முதல்‌ 
31.08.2013 வரை பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இடையே 
பல்வேறு போட்டிகள்‌ நடத்தப்‌ பெற்றன. 


பள்ளிக்‌ குழந்தைகளுக்கான மாறுவேடப்‌ போட்டியில்‌ 3௦ 
பிள்ளைகள்‌ கலந்து கொண்டனர்‌. ஆத்திசூடி ஒப்பித்தல்‌ போட்டியில்‌ 45 
பிள்ளைகளும்‌ தீருக்குறள்‌ ஒப்பித்தல்‌ போட்டியில்‌ 85 பிள்ளைகளும்‌ 
பங்கேற்றனர்‌. ART FROM WASTE என்னும்‌ போட்டியில்‌ 49 
பள்ளிகளைச்‌ சேர்ந்த மாணவர்கள்‌ கலந்து கொண்டனர்‌. 


பள்ளி மாணவர்களுக்கான தமிழ்ப்‌ பேச்சுப்‌ போட்டியில்‌ 17 
மாணவர்களும்‌ கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சுப்‌ போட்டியில்‌ 14 
மாணவர்களும்‌ பங்கேற்றுச்‌ சிறப்பித்தனர்‌. 


பள்ளிச்‌ சிறுவர்களுக்கான ஓவியம்‌ மற்றும்‌ வண்ணம்‌ தீட்டுதல்‌ 


30 திருஷல்லை 


போட்டிகளில்‌ 54 பள்ளிகளிலிருந்து 508 மாணவர்கள்‌ கலந்து 
கொண்டு சிறப்பித்தனர்‌. 


பள்ளி மாணவர்களுக்கான மாரத்தான்‌ ஓட்டத்தில்‌ 500க்கும்‌ 
மேற்பட்ட மாணவர்கள்‌ கலந்து கொண்டு 12 கீ. மீட்டர்‌ தொலைவினை 
ஓடிக்‌ கடந்து வந்து பெருமை சேர்த்தனர்‌. 

6.09.2013 அன்று கோவிலூர்‌ நாச்சியப்ப சுவாமிகள்‌ கலை 
அறிவியல்‌ கல்லூரியில்‌ உலக எழுத்தறிவு நாள்‌ விழா நடைபெற்றது. 
கலை அறிவியல்‌ கல்லூரி முதல்வர்‌ டாக்டர்‌. சே. குமரப்பன்‌ தலைமை 
தாங்கினார்‌. சேவுகன்‌ அண்ணாமலை கல்லூரி முன்னாள்‌ 
தமிழ்த்துறைத்‌ தலைவரும்‌ எழுத்தாளருமான டாக்டர்‌. பழனி 
ராகுலதாசன்‌ உலக எழுத்தறிவு நாள்‌ குறித்துச்‌ சிறப்புரையாற்றினார்‌. 
பேரா. கார்மேகம்‌ சிறப்பு விருந்தினரை அறிமுகம்‌ செய்து வைத்தார்‌. 
மாணவி எஸ்‌. சக்திபிரியா வரவேற்புரையாற்றினார்‌. மாணவி 
ரமாதேவி எழுத்தறிவு குறித்துப்‌ பேசினார்‌. மாணவன்‌ ராமராஜன்‌ நன்றி 


கூறினார்‌. 


7.09.2013 அன்று கோவிலூர்‌ மடாலயத்தின்‌ சனாதன தர்ம 
உலகப்‌ பல்கலைக்கழக அறநிலையின்‌ சார்பில்‌ கோவிலூரில்‌ 
ஆசிரியர்‌ தினவிழா நடைபெற்றது. கோவிலூர்‌ ஆதீனம்‌ சீர்வளர்‌ சீர்‌ 
மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ முன்னிலை வகித்து ஆசி உரை 
வழங்கினார்‌. நாச்சியப்ப சுவாமிகள்‌ கலை அறிவியல்‌ கல்லூரி 
முதல்வர்‌ டாக்டர்‌ குமரப்பன்‌ தலைமை வகித்தார்‌. கோவிலூர்‌ 
மடாலயத்தினால்‌ நடத்தப்படும்‌ கல்வி நிலையங்களில்‌ பணிபுரியும்‌ 
ஆசிரியர்களுக்குப்‌ பல்வேறு போட்டிகள்‌ நடத்தப்‌ பெற்றன. ஆனந்தா 
கல்லூரி முதல்வர்‌ Rev. டாக்டர்‌. ஆண்டனிசாமி ஆசிரியர்‌ தினவிழா 
உரையாற்றி, போட்டிகளில்‌ வெற்றி பெற்றவர்களுக்குப்‌ பரிசுகளை 
வழங்கினார்‌. மெட்ரிக்‌ பள்ளி முதல்வர்‌ மணிஎமாழி மோகன்‌ 
வரவேற்றார்‌. முத்துராமலிங்க ஆண்டவர்‌ தொடக்கப்பள்ளி முதல்வர்‌ 
மணிமொழி நன்றி கூறினார்‌. பேரா. கலா நிகழ்ச்சிகளைத்‌ தொகுத்து 
வழங்கினார்‌. 


31 திருரல்லை 


12.09.2013 மற்றும்‌ 13.09.2013 ஆகிய இரு நாள்களும்‌ அழகப்பா 
பல்கலையின்‌ இணைவு பெற்ற கல்லூரிகளுக்கிடையிலான கோ-கோ 
போட்டி நாச்சியப்ப சுவாமிகள்‌ கலை அறிவியல்‌ கல்லூரி சார்பாக 
நடத்தப்‌ பெற்றது. 12.09.2013 அன்று சீர்‌ வளர்‌ சீர்‌ மெய்யப்ப ஞான 
தேசிக சுவாமிகள்‌ தேசியக்‌ கொடியை ஏற்றி வைத்து ஆசி கூறிப்‌ 
போட்டிகளைத்‌ தொடங்கி வைத்தார்கள்‌. அழகப்பா பல்கலைக்‌ கழக 
உடற்கல்வி இயக்குநர்‌. செந்தில்‌ முருகன்‌ கலந்து கொண்டு 
கல்லூரிக்கான கொடியை ஏற்றி வைத்தார்‌. நாச்சியப்ப சுவாமிகள்‌ 
கலை அறிவியல்‌ கல்லூரி முதல்வர்‌ டாக்டர்‌. சே. குமரப்பன்‌ அழகப்பா 
பல்கலைக்‌ கழகக்‌ கொடியை ஏற்றி வைத்து வரவேற்புரை 
நிகழ்த்தினார்‌. 

பெண்களுக்கான போட்டியில்‌ 10 அணிகளும்‌ ஆடவர்க்கான 
போட்டியில்‌ 6 அணிகளும்‌ கலந்து கொண்டன. 


13.09.2013 அன்று போட்டிகளில்‌ வெற்றி பெற்றோருக்குப்‌ 
பரிசுகளும்‌ வெற்றிக்‌ கோப்பைகளும்‌ வழங்கப்‌ பெற்றன. சீர்‌ வளர்‌ சீர்‌ 
மெய்யப்ப ஞான தேசிக சுவாமிகள்‌ வீரர்களையும்‌, 
வீராங்கனைகளையும்‌ வாழ்த்தீப்‌ பரிசுகள்‌ வழங்கினார்‌. பேராசிரியர்‌ 
வி. பாலசந்தீரன்‌ அனைவரையும்‌ வரவேற்றார்‌. டாக்டர்‌ மூர்த்தி 
மாணவர்களை வாழ்த்தினார்‌. டாக்டர்‌ சே. குமரப்பன்‌ நன்றியுரை 
கூறினார்‌. விழாவில்‌ அழகப்பா பல்கலைக்கழக உடற்கல்வி இயக்குநர்‌ 
செந்தில்குமரன்‌ , அழகப்பா பல்கலைக்‌ கழக உடற்கல்விக்‌ கல்லூரி 
முதல்வர்‌ சுந்தர்‌, ஆறுமுகம்‌ பிள்ளை சீதை அம்மாள்‌ கல்லூரி 
உடற்கல்வி இயக்குனர்‌ ஜெயபால்‌, அழகப்பா அரசு கலைக்‌ கல்லூரி 
உடற்கல்வித்‌ துறை ஆசிரியர்‌ தமிழ்மணி உட்படப்‌ பலரும்‌ கலந்து 
கொண்டு விழாவைச்‌ சிறப்பித்தனர்‌. 


த இடத்‌ இ 32 திருஷல்லை 


நல்வாழ்த்துக்கள்‌ 


சி.ஆர்‌.எம்‌. இண்டஸ்ட்ரி 
எவள்ளிப்‌ பாத்திரங்கள்‌ வேலை கூலிப்‌ பட்டறை 
23, இராஜாஜி தெரு, கண்டனூர்‌ - 630 104. 


போன்‌ : வீடு : 04565 - 282263 
கடை : 04565 - 282333, செல்‌ : 94435 02096 


எங்கள்‌ நிலையத்தில்‌ நல்ல தொழில்‌ நுட்பமும்‌ 
அனுபவமும்‌ உள்ள தொழிலாளர்கள்‌ பணிபுரிகின்றனர்‌. 


நம்பிக்கைக்குரிய முறையில்‌ குறித்த காலத்தில்‌ 
உங்களுக்குத்‌ தேவையான வெள்ளிப்‌ பாத்திரங்கள்‌ 
டல்பாலீஷ்‌ என்கிரேவிங்‌ வேலைகளும்‌, 
விக்ரக வாகன கவச வேலைகளும்‌ செய்து தரப்படும்‌. 


ஆகவே ஆர்டர்‌ தந்து ஆதரவு தருமாறு அன்புடன்‌ வேண்டுகிறோம்‌. 


With Rest Compliments fam 


VR BUILDERS 


93, Gandhi Street, O. Siruvayal, Karaikudi. 
Ph: 04577 - 264703 / 264020 Mobile : 98425 44232 / 98947 50949 
email : vrbuilderskkdi@gmail.com / Website : www.vrbuilders.co.in 


Specifications : 
Individual Luxurious Duplex Houses | Plan as per Vaasthu 
Very Good Locality | Covered Car Parking | 
High Quality Teak Wood for Main Door 
Parryware Fittings | SOMANYA Vitrified Tiles 
Individual Borewell 


